GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No . TN /CCN / 467 /2009 - 11 . 
TR . Dis . No. 197 / 2009 . 
[Price : Rs . 1 . 60 Paise . 


TO 


TAMII 


DS 


NMEN 


RILLO 


ERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


TRUTH 


LONE TO 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 6 ] 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 16 , 2011 

Maasi 4 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 3 (a ) 


Notifications issued by cost recoverable institutions of 

State and Central Governments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


TAMIL NADU WAKF BOARD , CHENNAI 


Wakf Act: 


Extension period of Direct Management of Mohamadiapuram Pallivasal, 

Dindigul 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் மற்றும் நகரம் ஹசரத் 

அதாவுல்லா ஷா காதிரி தர்கா வஃபின் நிர்வாகத் திட்டம் ( Scheme for the 
Management) 


JUDICIAL NOTIFICATIONS 


Insolvency Petition 


.. 


.. 


.. 


13 


DTP _ VI- 3 (a ) — (6 ) 


[ 11] 


12 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 3 (a ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 
TAMIL NADU WAKF BOARD , CHENNAI. 


Extension Period of Direct Management of Mohamadiapuram Pallivasal, Dindigul. 


( Lr . Rc . No . 9032/ 01 / B8/DGL . ) 


No . VI- 3( a)/ 12 / 2011 . 


3 . இந்த கமிட்டி மற்றும் பொருளாளரை தான் பணிகளை செய 


In exercise of the powers conferred as per the provisions under Section 65 of the Wakf Act , 1995 , 
the Tamil Nadu Wakf Board in its resolution in item No. 234 /10 in Rc . No . 9032 / 01 /B8 /DGL , dated 30th December 2010 
has ordered to extend the period of direct management of Mohamadiapuram Pallivasal, Dindigul for a further period 
of one year from 19th January 2011 . 
Chennai - 600 001 , 

A . MOHAMED JAMALUDDIN , 
24th January 2011 . 

Chief Executive Officer, 

Tamil Nadu Wakf Board . 
திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் மற்றும் நகரம் ஹசரத் அதாவுல்லா ஷா காதிரி தர்கா 
வக்ஃபின் நிர்வாகத் திட்டம் ( Scheme for the Management ) . 

( ந .க . எண் 10462/03/திளூர்/ ஆ4.) 
No . VI- 3 ( a)/ 13/ 2011 . 

இந்த நிர்வாகத் திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் நகரத்தில் உள்ள அதாவுல்லாஷா காதிரி தர்கா வக்ஃபு மற்றும் 
அதன் சொத்துக்களை நிர்வாகம் செய்யவும் பராமரிக்கவும் ஏற்படுத்தப்பட்டது . இந்த திட்டம் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் ஆணை 
எண் Item No . 43/ 2008 ந.க . 10462/ இ1/ 03 , திருவள்ளூர் , நாள்: 5 - 10 - 2010 - ன்படி ஏற்படுத்தப்பட்டது . 

1 . இனி இத்திட்டத்தில் தர்கா என்று சொல்லப்படுவது பொன்னேரி வட்டம் நகரத்தில் உள்ள ஹசரத் அதாவுல்லா ஷா காதிரி 
தர்காவை குறிக்கும் . 

2 . இந்த தர்கா மற்றும் அதனுடைய சொத்துக்கள் 3 வருடத்திற்கு ஒரு முறை பொன்னேரி நகரத்தில் , பொதுக்குழுவிற்கு முன்பாக , 
குறைந்தது ஒரு வருடம் வசித்து மற்றும் ஜாமியா மஸ்ஜிதிற்கு சந்தா செலுத்தி வரும் நபர்களைக் கொண்ட பொதுக்குழுவின்மூலம் 
தேர்ந்தெடுக்கப்படும் கமிட்டி நிர்வகிக்கும் . பொதுக்குழு தர்கா வளாகத்தில் நடைபெறும் பருவமெய்திய ஆண் முஸ்லீம்கள் ஜமாத்தார் / 
ஊர்வாசிகள் எனப்படுவர் . 

3 . இந்த கமிட்டி , ஒரு தலைவர் , ஒரு செயலாளர் , ஒரு பொருளாளர் மற்றும் 6 (ஆறு ) கமிட்டி உறுப்பினர்களைக் கொண்டதாகும் . 
தலைவர் , செயலாளர் மற்றும் பொருளாளரை கமிட்டி தேர்ந்தெடுக்கும் . 

4 . தலைவர் விடுமுறையில் சென்றால் அவரின் பணிகளை செயலாளர் கவனிப்பார் . பொருளாளர் விடுமுறையில் சென்றால் , 
அவரின் பணிகளை செயலாளர் கவனிப்பார் . பொருளாளர் 3 நாட்களுக்குமேல் விடுமுறையில் சென்றால் அவருக்கு பதிலாக பணி 
விவகாரங்களை கவனிக்க மற்ற ஏற்பாடுகளை தலைவர் எடுப்பார் . 

5 . பத்தி 4 - ல் சொன்ன விஷயங்கள் செயலாளர் விடுமுறை சென்றாலும் பொருந்தும் . 
6 . கமிட்டி தர்கா நலனிற்காக செயல்படும் . 

7 . கமிட்டி , தர்கா கணக்கு புத்தகங்கள் , ரிக்கார்டுகள் , மினிட் புத்தகம் முதலியவைகளைப் பராமரிக்கும் , மற்றும் நிக்காஹ் ரிஜிஸ்டர் , 
மையவாடி ரிஜிஸ்டர் மற்றும் பலவகை ரிஜிஸ்டர் , மற்றும் தேவையான விண்ணப்பங்களை பராமரிக்கும் . 

8 . கமிட்டி கூட்டம் பிரதிமாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை மக்ஃரிப் தொழுகைக்குப்பின் கூடும் . கூட்டம் ஆரம்பித்து 15 நிமிடங்கள் 
வரை குறைந்தது 5 உறுப்பினர்கள் வரவில்லையெனில் கூட்டம் பின்னொரு நாளில் தள்ளி வைக்கப்படும் . 

9 . குறைந்தது 3 உறுப்பினர்கள் விண்ணப்பித்துக் கொண்டால் அவசர கூட்டத்தை கூட்டலாம் . 
10 . வாடகைக்கு விடுதல் , தர்காவின் முன்னேற்றம் , வாடகைதாரர்கள் முதலியவை கமிட்டி கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு 
மெஜாரிட்டிபடி முடிவு செய்யப்படவேண்டும் . 

11 . தக்க காரணமின்றி 3 கூட்டங்கள் மற்றும் முக்கிய கூட்டங்களுக்கு வராத உறுப்பினர்களை மூன்றில் இரண்டு உறுப்பினர்களின் 
மெஜாரிட்டியுடன் கமிட்டியிலிருந்து நீக்கி விடலாம் . 
12 . காலியாகும் உறுப்பினர்களின் இடத்தை மூன்றில் இரண்டு உறுப்பினர்களின் மெஜாரிட்டியுடன் பூர்த்தி செய்து கொள்ளலாம் . 
13 . தர்காவின் கணக்குகளை கமிட்டி பராமரிக்கும் . அவைகள் தணிக்கை செய்யப்படவேண்டும் . செலவுகளுக்கு வவுச்சர்களை 
வைத்திருக்க வேண்டும் . 

14 . கமிட்டி உரூஸ் விழாவை கொண்டாட வேண்டும் . வெள்ளிக்கிழமை வாராந்திர பாத்தியா , மீலாதுன் நபி மற்றும் இதர 
விழாக்களை கொண்டாட கமிட்டி தனி நடவடிக்கை எடுக்க வேண்டும் . 
15 . கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக நடத்தப்படும் பொதுக்குழு வக்ஃபு அதிகாரிகள் முன்பாக நடைபெற வேண்டும் . 
16 . கமிட்டி தேவைப்படும் பொழுது துணை கமிட்டி /களை நியமித்துக் கொள்ளலாம் . 


- -- ., மற்றும் தேவையான விண்ணப்பங்களை பராமரிக்கும். 


சென்னை - 600 001 , 
2011 ஜனவரி 27 . 


கவிக்கோ S . அப்துல் ரகுமான் , 

தலைவர் , 
தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் . 


Feb . 16 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


13 


JUDICIAL NOTIFICATIONS 
INSOLVENCY PETITION 


IN THE COURT OF THE HONOURABLE PRINCIPAL SUBORDINATE JUDGE , TENKASI 

I.P . No. 7 of 2009 


(D .No. 51) 


No . VI- 3(a )/14 /2011 . 

Subramaniyan , son of Madasamy, 
Chokkampatti Village, 
Tenkasi Taluk , Tirunelveli District. .. 

Petitioner 

Versus 
1. Padmanaban , son of Arunachala Mudaliar , Thiruvalluvar Street, Chokkampatti Village, Tenkasi. 
2 . S . Vadakasi Pandiyan , son of Shunmugaiah Devar, Thirikudapuram , Tenkasi Taluk, Thirunelveli District. 
3 . Pinamalai Pandian , son of Shunmugaiah Devar, Thirikudapuram Village, Tenkasi Taluk , Thirunelveli District . 
4 . R . Krishnan , son of Ramaiah Devar, Thirikudapuram Village , Tenkasi Taluk, Thirunelveli District. 
5. Manipandian , son of Velladurai, Periya Street, Chokkampatti, Tenkasi Taluk. 
6 . Thiyagapandi , son of Anthony Devar , Kunnady Street, Chokkampatty Village , Tenkasi Taluk , Thirunelveli. 


Notice is hereby given under Section 19 ( 2 ) of the Provincial Insolvency Act that the petitioner has applied to this Court 
Praying to adjudge the Petitioner as an Insolvent and the said petition stands posted to 2nd March 2011 for hearing . 


Dated this the 10th day of January 2011. 


Tenkasi, 
11th January 2011. 


BIRUNDHA KESAVACHARY , 
Principal Subordinate Judge. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTION SETATIONERY AND PRINTING,CHENNAI 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


